GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


(Regd . No . TN /CCN /467 / 2009 - 11 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1.60 Paise . 


TOF 


E" 


TAMI 


RNMENN 


475 


R 


! 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


(11 


TLRADU 


RUTHAL 


40NE 7 8 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPHS 


No . 28 ] 


CHENNAI, WEDNESDAY , JULY 21, 2010 

Aadi 5 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


GENERAL NOTIFICATIONS 


Pages. 


giglu 405Quir(Gir slL0 — 4608Quir(Gir 


Molim 


.. 


. 


.. . 


234 


Tamil Nadu Town and Country Planning Act — Preparation of Detailed 

Development Plan No . 2 of Kulithalai Local Planning Authority .. .. 


234 -235 


DTP - VI- 1 ( 28 ) — 1 


[ 233] 


234 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 

புதைப்பொருள் அறிவிப்பு 
(இந்திய புதைப்பொருள் சட்டம் , 1878 - ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு ) 

(ந .க . எண் ஜி3/28040/2008 ) 


No . VI( 1) 247/2010 . 

கரூர் மாவட்டம் , குளித்தலை வட்டம் , வைகைநல்லூர் ( தெற்கு ) கிராமம் , பழைய மைலாடியில் திரு . ஜெயராமன் என்பவரது 
பட்டா நிலத்தில் இருந்த மண்திட்டை கரைக்க 21 - 09 - 2008 அன்று மண்வெட்டும்போது 311 செப்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டு , 
மேற்படி செப்பு நாணயங்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது . 


வ . எண் . 


புதைப்பொருள் . எண்ணிக்கை . 


எடை . 


அருங்காட்சியக காப்பாட்சியாளர் குறிப்பு . 


செப்பு நாணயங்கள் 311 

சுமார் 1. 200 கி .கி . 311 நாணயங்களில் சுமார் 50 

நாணயங்கள் வட்ட வடிவமானவை . 
வட்ட வடிவமான நாணயங்கள் 
அனைத்தும் 

சோழர்கால 
நாணயங்கள் . சதுரம் , செவ்வகம் , 
நீள்சதுரம் , ஒழுங்கற்ற தகடு 
வடிவமாக அமைந்த நாணயங்களை 
இரசாயன தூய்மை செய்த பிறகே 

காலம் கணக்கிட முடியும் . 
மேற்கண்ட புதைப்பொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற 
பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் தொடர்பாக , 
கரூர் , மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 06 - 09 - 2010 அன்று நேரிலோ அல்லது தன்னால் 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாக தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதை பொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள் உரிமையற்றது (Ownerless ) என முடிவு 
செய்து ஆணையிடப்படும் . 


கரூர் , 
2010 ஏப்ரல் 16 . 


ஜெ . உமாமஹேஸ்வரி , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


Preparation of Detailed Development Plan No. 2 of Kulithalai Local Planning Authority . 

(ந . க . எண் 659/2005 / பி2 ) 


FORM - 12 


(Under rule 17 of the Preparation and Sanction of Detailed Development Plan Rules) 


No . VI( 1 )/ 271 / 2010 

Development plan prepared by the Kulithalai Local Planning Authority for the area described in the schedule 
is hereby published . 

Under Section 29 of Tamil Nadu Town and Country Planning Act, 1971. The Director of Town and Country 
Planning has approved the Kulithalai DD Plan - 2 Detailed Development Plan Prepared for the Planning Area 
described below (Here enter the area included in the Plan ): 


July 21, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


235 


235 


SCHEDULE 


Boundary Descriptions: 

North : Trichy- Karur Railway line . 
East : Eastern boundary of SF .Nos. 77 and 74 , Eastern and Northern boundary of SF . No. 74 part 

of Vaigainallur Village . 
South : Southern boundary of SF . Nos . 74 , 73 , 69 and 68 of Vaigainallur Village . 
West : Musiri — Manapparai road comprising SF .Nos . with all its sub -divisions SF .Nos . 62 to 65 , 68 to 74 

and 77 of Vaigainallur Village . 
Comprising 
SF . Nos: 62 , 63 , 64 , 65 , 68 , 69, 70 , 71, 72 , 73 , 74 and 77 of Vaigainallur Village . 

Extent : 29 .03 hectares . 
It shall come into operation from the date of publication of the Notification in the Tamil Nadu Government Gazette . 
A copy of the map of the area included in the Plan will be kept of inspection and also available for sale during office 
hours in the office of the Local Planning Authorities for a period of three months. Copies of the DD Plan are also 
available if the office of the Local Planning Authority for sale of the following prices Rs. 500 /- (Rupees Five hundred 
only ) per copy . 


Kulithalai, 
22nd June 2010 


கு . தனலட்சுமி , 

Member -Secretary , 
Kulithalai Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


